குலசேகராழ்வார்‌ 


யூ. அ” பாஷ்யம்‌ ஐயங்கார்‌, பி, ஏ, எல்‌. டி. 
எழுதியது 





சென்னை 


ஸி. குமாரசாமி நாயுடு ஸ்ன்ஸ்‌..... 
1925 
ரிஜிஸ்தர்‌; செய்5.] [ விலை த அணா 


காம கா 


7442 *0420700 28க௧௮ * 
௫40844. 





போருளடக்கம்‌ 


ஸ்தல யாத்ரசையும்‌ பரமபத ப்ராப்தியும்‌ 


பக்கம்‌ 


13 
ச 


2௦ 


22 


இலக்கம்‌. விஷயம்‌ 

1. திருவவதாரம்‌ ன ப 

2. அரசுரிமை பெறுதல்‌ ன்‌ 

3. ஆழ்வாரின்‌ விரக்தி நிலை ல்‌ 

4. சாமாயண ஈடுபாடு. - 2. 

5. பாசவதபக்தி 2 ட ஆ 

6. அமைச்சரின்‌ சூழ்ச்சி - . 

2. பாம்புக்‌ குடத்திற்‌ கையிட்டுப்‌ பாகவதர்‌ 

மஹிமையை அறிவித்தல்‌ - - 

்‌ 


25 





குல்சேகார்க்கு ஸ்ரீராமபிரான்‌ காட்சிகோடுத்தல்‌ 17-வது பக்கம்‌ 


குலசேகராழ்வார்‌ 


3. திருவவதாரம்‌ 

சேரநாட்டில்‌ த்ருடல்ரதன்‌ என்னும்‌ அரசன்‌ 
திருவஞ்சிக்களம்‌ என்னும்‌ நகரை ஆண்டுவந்தான்‌. 
௮வன்‌ தன்‌ சூடிகளிடத்தில்‌ ௮ன்பு பூண்டு எல்லா 
உயிர்களையும்‌ காத்துவந்தான்‌. ௮வன்‌ தன்‌ செல்வத்‌ 
தாலும்‌ செளர்யத்தாலும்‌ புகம்‌ அடைக்கு யாவராலுங்‌ 
கொண்டாடப்‌ பட்டான்‌. ஆயினும்‌ ௮வ்வசசனுக்கு. 
வெகுசாள்வரை புத்ரபாக்யம்‌ இல்லாதிருந்த௫. 
அதனால்‌ தனக்குப்பின்‌ அரசுரிமை பெறுவதற்கு, 
ஒருவருமில்லையே என்று அர்த ௮ரசன்‌ வருந்தினான்‌. 
ஒருவன்‌ எல்லாச்‌ செல்வங்களையும்‌ பெற்றும்‌ மகப்‌ 
பேறு இல்லாதிருப்பின்‌, அது பெருங்குறையே 
அன்றோ? ஒருவன்‌ பொன்‌ படைத்திருக்தாலென்ன? 
புகம்‌ அடை ந்திருந்தாலென்ன ? மக்களைப்பெற்று 
அவர்களை வாரியெடுத்து ௮ணைத்து ௮வர்‌ மழலை 
வார்த்தைகளைக்கேட்டுக்‌ களிப்பதைப்போல்‌ இன்பம்‌ 
விளைப்பது வேறுண்டோ? ஆதலால்‌, மன்னனும்‌ 
தனக்கு ஒரு புத்ரனை அளிக்கும்படி. மஹாவிஷ்ணு 
வை ஆராதித்து வந்தான்‌, ௮0ேக ஸத்ரங்கள்‌ கட்‌ 
டிப்‌ பலவகைத்‌ தர்மங்கள்‌ புரிந்துவந்தான்‌. அவன்‌ 
தன்‌ பத்னியோடு பல சோன்புகள்‌ இயற்றி அரிய 
வ்ரதங்களை அறுஷ்டி தவந்தான்‌. முடிவில்‌ பகவான்‌ 
அவனிடம்‌. திருவுளம்‌ இரங்‌இஞர்‌. பக்தர்களின்‌. குறை 


6 * குலசேகராழ்வார்‌ 


களை அறிந்து அவாவர்‌ வேண்டுவனவற்றை அளிக்கும்‌ 
பரமனன்றோ அவர்‌? அவரது அருளால்‌ அரசன்‌ 
மனைவி கருத்தரித்துப்‌ பத்துமாதங்‌ கழித்தபின்‌ 
ஓர்‌ அழகிய .புதல்வனைப்‌ பெற்றாள்‌. 

மகன்‌ பிறந்தானென்று அரசனுக்கு அறிவித்த 
னர்‌, இச்சுபசெய்தியைக்கேட்ட ௮ரசன்‌ மிகவும்‌ ஸர்‌ 
தோஷூமடைந்தான்‌, உடனே நாட்டிலுள்ள எல்லாக்‌ 
கோயில்களிலும்‌ அர்ச்சனைகளும்‌ பூஜைகளும்‌ இறப்‌ 
புடன்‌ ஈடத்தும்படி கட்டளையிட்டான்‌. 

அர்தணர்க்கும்‌, யாசகர்க்கும்‌ ஏராளமான த்ர 
வ்யம்‌ வழங்கினான்‌. ஏழைகளுக்கும்‌ ௮ங்கஹீனர்ச்கும்‌ 
அன்னம்‌ வழங்கினான்‌. இங்கனம்‌ அரசன்‌ அ௮கேகராட்‌ 
கள்வரளை தன்‌: ஈகரை அலங்கரித்துப்‌ புத்ரோத்ஸ 
வம்கொண்டாடினான்‌. ஜோதிஷம்வல்ல பெரியோரை 
வரவழைத்து அரசன்‌ தன்‌ புதல்வனுடைய ஜாத 
கத்தைக்‌ கணித்தான்‌. அரசன்‌ குலத்துக்கு ௮க்‌ 
குழந்தை சிரோபூஷணம்போல்‌ விளங்கிற்று, ஆகை 
யால்‌ பெரியோரைக்கொண்டு வும்மசவுக்குக்‌ குல: 
சேகான்‌ என்று பேரிட்டு ௮தை அ௮ருமையுடன்‌ 
சீராட்டி வளர்த்துவந்தான்‌. குழந்தையும்‌ நாளொரு 
மேனியும்‌ பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து தன்‌ 
பெற்றோரை மகிழ்வித்தது, குழந்தையின்‌ ளெளக்‌ 
தர்யத்தையும்‌ பாலலீலைகளையுங்‌ கண்ட அரசனும்‌ 
மனைவியும்‌ மிகவும்‌ களிப்புற்றனர்‌. 

- குலசேகரன்‌ ஐர்து பிராயத்தை யடைந்ததும்‌, 
தருடவ் ரதன்‌ அப்பிள்ளைக்கு அக்ஷராப்யாசம்‌ செய்‌ 
வித்து அவனைப்‌ பள்ளிக்கு அனுப்பினான்‌. குலசேகர: 
னும்‌ சிறந்த குணவானென்றும்‌ புத்திமானென்றும்‌ 


குலசேகராழ்வார்‌ ்‌ 7 


எல்லாரிடமும்‌ பேரெடுத்து எல்லா நூல்களையும்‌ கற்று 
(மேன்மையுற்று விளங்கினான்‌. அரசர்‌ அவச்யம்‌ கற்க 
'வேண்டியயுத்தமுறைகளையும்‌, யானையேற்றம்‌, குதிரை 
யேற்றம்‌, த.நுர்வித்தை முதலிய படைக்கலப்‌ பயிற்சி 
யையும்‌, அரசியல்‌ வழிகளையும்‌ குலசேகரன்‌ தன்‌ 
ஆசிரியரிடமிருந்‌.து அறிக்‌. அ அவற்றில்‌ வல்லவனானான்‌. 
குலசேகரனுக்கு ஸமானமான பிள்ளைகள்‌ ஒருவரும்‌ 
அக்காலத்தில்‌ இல்லை. ௮ சச௪ன்‌ தனக்குற்ற பாக்‌ 
யத்தைகினைத்து நினைத்து. மனம்‌ பூரித்தான்‌. அவன்‌ 
தன்‌ குமாரனுடைய திறமையைக்கண்டு அதிசயித்‌ 
தான்‌. வித்தை முடிந்ததும்‌ தருடவ்ரதன்‌ தன்‌ 
மகனை இளவசசனாக்கி அவனுக்கு முடிசூட்டினான்‌. 
2. அரசுரிமை பெறுதல்‌ 


இளவரசுபட்டம்‌ சூடியபின்‌ குலசேகரன்‌ நால்‌ 
வகை ஸேனைகள்‌ சூழப்‌ புறப்பட்டுப்‌ பசையரசர்‌ 
மேல்‌ படையெடுத்துச்‌ சென்றான்‌. அவன்‌ தன்‌ 
வலிமையால்‌ பகைமன்னரசை யுத்தத்தில்‌ முறியடித்து 
.வெற்றிபெற்றான்‌. சோழமன்னனும்‌ பாண்டிநாட்டு 
வேந்தனும்‌ குலசேகரனுடைய ஸைந்யத்தேதோடு 
சண்டையிட முடியாமல்‌ தோல்வியடைந்தார்கள்‌. 
குலசேகரன்‌ எதிரிகளுடைய நாடுகளைத்‌ தன்‌ வசப்‌ 
படுத்தி அவற்றிற்குத்‌ தலைவனானான்‌. அதனால்‌ ௮வ 
ணுக்குப்‌ பல பட்டங்களுங்‌ கிடைத்தன. அவனுடைய 
புகழும்‌ நாடெக்கும்‌ பரவிற்று, ப்ர ஜைகளுக்கு 
அவனிடமிருந்த மதிப்பையும்‌ அன்பையும்‌ சொல்லி 
முடியாது. ்‌ 

புத்ரனுடைய பராக்ரமத்தையும்‌ குடிகள்‌ 
அவனிடம்‌ காட்டிவந்த மர்யாதையையும்‌ கண்டு 


5 குலசேகராழ்வார்‌ 


மன்னவன்‌ அதிசயித்தான்‌. அவன்‌ தன்‌ சவச்சென்‌ 
வனை ஒருநாள்‌ கொலுமண்டபத்திற்கு வரவழைதி 
தான்‌, : தன்‌ தந்தையின்‌ அடிகளில்‌ பணிக்து நின்ற' 
சலகோனை மன்னன்‌ அன்புடன்‌ கோக்கு, “என்‌ 
அருமை மகனே ! எனக்கோ வயதாகிறது, இது 
வரை ராஜ்ய பாரத்தை வஹித்துவந்த நான்‌ இனியே: 
னும்‌ கடவுளை த்யானித்து ஈல்வழி அடையவேண்‌ 
டம்‌. நான்‌ வாம்‌ சேன்று தவம்புரிய விரும்புகிறேன்‌... 
தந்தையின்‌ விருப்பத்தினை முடி.த்துவைப்பது மைந்தன்‌ 
கடமை. ஆகையால்‌ என்னைப்‌ போலவே நீயும்‌ நமது: 
நாட்டைச்‌ சேவ்வையாய்‌ ஆளுதல்‌ வேண்டும்‌. எனக்கு. . 
உதவியாய்‌ இருந்துவந்த மந்த்ரிகள்‌ உனக்கும்‌ துணை 
நிற்பார்கள்‌. மதியூஹிகளான மந்த்ரிகளின்‌ ஆலோசனை 
யைக்‌ கேட்டூ மநு முறை தவராமல்‌ அரசுபுரிவதே 
சேங்கோன்மையாகும்‌. குடிகளின்‌ குறைகளை அறிந்து 
அவர்களுக்கு ஈலம்புரிவது மன்னவன்‌ கடமை, அவர்க 
ளைச்‌. சார்ந்த இன்பமும்‌ துன்பமும்‌ அரசனைச்சேரும்‌ . 
ஆகையால்‌ குடிகளுக்கு ஒருவிதத்திலும்‌ குறை நேராத. 
படி. ஆதரிப்பது வேந்தன்‌ பொறுப்பு. தேய்வத்திற்கு. 
அஞ்சி நீ செங்கோல்‌ சேலுத்திவக்தால்‌ புகழும்‌ பேருமை. 
யும்‌ அடைவாய்‌. ஏழைகளையும்‌, திக்கற்றவர்களையும்‌, 
ப்ராமணர்களையும்‌, - ஸ்திரீகளையும்‌, பசுக்களையும்‌ கை. 
விடாதே.. உயிர்‌ போவதாயிருந்தாலும்‌ ஈன்னேறியினின்‌ 
றும்‌ விலகாதே. ' என்‌ குலக்கொழுந்தே, கான்‌ உனக்கு. 
ஒன்றுங்‌ கூறவேண்டியதில்லை. உன்‌ நிறைந்த குணத்‌ 
தையும்‌ அறிவையும்‌ திறத்தையும்‌ பெரியோர்புகழக்‌ 
கேட்டிருக்கிறேன்‌. நீயும்‌ அரசுரிமை வஹிக்கும்‌ பர்‌ 
வம்‌ அடைந்திருக்கிறாய்‌. அந்தந்தக்‌ காலங்களில்‌ செய்ய 
வேண்டி. கடமைகளைக்‌ கைவிடுதல்‌ . முறையன்று £ 


குலசேகசாழ்வ ரர்‌ 9 


என்௮ு பலவகையாக உபதேசித்துத்‌ சன்‌ கருத்தை 
வெளியிட்டான்‌. 


அரசன்‌ கூறிய உரைகளைக்‌ கேட்டுப்‌ புத்ரன்‌ 
அதிக வருத்தத்தை யடைக்தான்‌. அவன்‌ தன்‌ 
பிதாவை நோக்கி, *:தந்‌தையே, நீங்கள்‌ கூறியதைக்‌ 
கேட்டு என்‌ .மனம்‌ பதறுகிற.௮, புலியிருக்து ஆண்ட 
காட்டினை ஈரி ஆள்வதோ? கான்‌ எங்கனம்‌ இவ்‌ 
௮ ரசை வஹிப்பது £ பெரிய ராஜ்யத்தைகச்‌ கட்டி 
யாள்வது எளிதோ? அறியாமையை யுடைய நானோ 
இப்‌ பெருஞ்‌ சுமையைத்‌ தாங்கவல்லவன்‌ $ அறிவு, . 
ஆண்மை, மதிஈகலம்‌, நடநீலை முதலிய அருங்‌ குணங்‌ 
கள்‌ வாய்ந்த தங்களைப்போன்ற பெரியவர்களுக்கே 
நீதி தவராமல்‌ அரசுபுரிவதூ அ௮ருமையாயிற்றே ! அப்‌ 
படியிருக்க எளியேனாகிய கானோ ௮த்திறமை வாய்க்‌ 
தவன்‌ ? அன்றியும்‌ தங்களைவிட்டுப்‌ பிரிந்திருக்க என்‌ 
னால்‌ கூடுமோ ? தங்கள்‌ பிரிவினை இக்காட்டுக்‌ குடிகள்‌ 
எப்படித்‌ தரிப்பர்‌ ? காட்டில்‌ ௮ராஜரிகமும்‌ கொடுங்‌ 
கோன்மையும்‌ அன்றோ தலையெடுத்து கிற்கும்‌ ? ஆகை 
யால்‌ தாங்கள்‌ இன்னுஞ்‌ ௪லகாலம்‌ காட்டைவிட்டு 
அ௮கலாதிருக்க வேண்டுகிறேன்‌ '? என்று குறையிரந்து 


௮ரசனஅ க்ஷேமத்தில்‌ நாட்டம்‌ மிகுதியும்‌ உடைய 
அமைச்சர்கள்‌ குலசேகரனைத்தேற்றி, அவனை கோக்க, 
“இளவரசே. தந்தையார்‌ கூறியது அனைத்தும்‌ அது 
பலத்தை ஒட்டியதே யாகும்‌. உமது பெருமையை 
நீர்‌ அறியமாட்டீர்‌, எவ்விதத்திலும்‌ நீர்‌ உமஅ தந்‌ 
தைக்குக்‌ குறைந்தவர்‌ அல்லர்‌, அவருடைய ஆட்‌ 
யின்‌ ழ்‌ ஸுகமாய்‌ வாழ்க்திருக்த குடிகள்‌ நீர்‌ அரசு 

2 


1௦ குலசேகராழ்வார்‌ 


செலுத்‌ அவதைப்பார்க்க ஆவலுடையவராய்‌ இருக்‌ 
கின்றார்கள்‌. உமத தந்தையும்‌ உமக்கு மகுடாபிஷே 
கஞ்‌ செய்து களிப்படைய விரும்புகின்றனர்‌. மறுமை 
க்கு ஸாதனமான முயற்சிகளை இம்மையிலேயே தேடிக்‌ 
கோள்ள. வேண்டும்‌ என்று ௮றநால்கள்‌ கூறுகின்றன. 
இதுவரை மஹாராஜன்‌ உலக விஷயங்களிலேயே கருத்‌ 
தைச்‌ செலுத்தவேண்டியதா யிருந்தது, இனி அவ 
ருக்கு ஒரு குறையுமில்லை. அவர்‌ இழைத்த கோன்பு 
கள்‌ பலித்தன. பெறுதற்‌ கருமையான குணவானை 
மகஞாசப்‌ பெற்றார்‌. தாம்‌ இதுவரை வஹித்துவந்த 
பாரத்தை பிள்ளையின்‌ பேரில்‌ இறக்கி முக்திக்கு ஹேது 
வாகிய வழிகளில்‌ மனத்தைச்‌ செலுத்துதலே நேர்‌, 
சாங்களும்‌ உமக்குத்‌ அணையாய்‌ இருந்து மன மொழி 
மெய்களால்‌ தொண்டு புரிகன்றோம்‌. நீர்‌ சிறிஅம்‌ 
மனச்சோர்வு அ௮டையவேண்டாம்‌, பிதாவின்‌ . இஷ்‌ 
டத்திற்கு இணங்குவதே சரியாகும்‌ ' என்று கூறித்‌ 
தமது கருத்தையும்‌ வெளியிட்டனர்‌. 


த்ருடவ்‌ரதனும்‌ மீண்டும்‌ தன்‌ மகனுக்கு அறி 
வுறுத்தி மந்த்ரிகளுக்கும்‌ ஹிதமொழி கூறினான்‌. பின்‌ 
௮௬ சாட்டிலஓுள்ள குடிகள்‌ யாவரும்‌ ராஜபுத்ரன்‌ 
முடிபுனைந்து அரசுபுரியத்‌ தொடங்கும்‌ நாளை ஆவ 
லோடு எஜதிர்பார்த்திருந்தனர்‌. அரசனும்‌ தக்க 
பண்டிதரைக்கொண்டு நல்ல நாளொன்று பார்த்து 
ஈகர்முழுதும்‌ அலங்கரிக்கும்படி திட்டஞ்செய்தான்‌. 
புத்‌. .னுடைய பட்டாபிஷேகத்திற்கு வரும்படி. இரு 
முகங்கள்‌ அனுப்பப்பட்டன. அவ்விழாவைக்‌ கண்டு 
களிக்க எண்ணிறந்த மாந்தர்‌ பல நாடுகளிலு மிருந்து 
வந்து கூடினார்கள்‌. பட்டாபிஷே௪ தினத்தில்‌ குல 


குலசேகராழ்வார்‌ ரர 


சேகருக்கு மறைவாணர்‌ மந்தாரமுழக்கத் துடன்‌ பல்‌ 
வகைத்‌ தீர்த்தங்கொண்டு ஸ்காசம்‌ செய்வித்தார்கள்‌. 
பின்னர்‌ அவனை விலை உயர்ந்த பட்டாடைகளாலும்‌ 
ஆபரணங்களாலும்‌ அலங்கரிப்பித்தனர்‌. வைதிகர்‌ 
அவனுக்கு முறைப்படி மகுடம்சூட்டி ஆர்வதித்‌ 
தனர்‌, கூடியிருந்த அரசர்கள்‌ ஆகந்தக்கடலில்‌ மூழ்‌ 
கிக்‌ களித்தனர்‌. தருடவ்‌ரதராஜன்‌ அடைந்த ஸந்‌ 
தோஷத்திற்கு அளவேயில்லை, இந்தச்‌ சுபதினத்தைக்‌: 
கொண்டாடாதவர்‌ கிடையாத, நகர்‌ முழுவதும்‌ 
களிப்பு மேலிட்டிருந்தது. அரசர்‌ தத்தமக்குரிய 
மர்யாதைகளைப்‌ பெற்றனர்‌. அந்தணர்‌ பெற்ற 
தானங்களுக்குக்‌ கணக்கில்லை, சாட்டிலிருந்த ஸமஸ்த 
ஜனங்களும்‌ விருர் துண்டு ௮ரசனை வாழ்த்தினர்‌, ஆல 
யங்களில்‌ திருவிழாக்கள்‌ சிறப்புடன்‌ நடைபெற்றன. 
அஷ்டமங்கலங்களுடனும்‌ குலசேகரனைப்‌ பட்டத்து 
யானைமீதேற்றி ஊர்வலம்‌ வந்தார்கள்‌, பட்டாபி 
ஷேகச்‌ சடங்குகள்‌ முடிந்தபின்‌, அன்றுமுதல்‌ குலசே 
கரனே நாட்டரசுரிமை வஹிப்பான்‌ என்று பறையறை 


வித் தனர்‌. 


தன்‌ புதல்வன்‌ செங்கோல்‌ செலுத்துவதைச்‌ 
காணத்‌ தந்‌ைத மஇஒழ்ந்து சிலதினங்கள்‌ சென்ற பின்‌” 
தன்‌ மகனிடமும்‌ மந்தரிமா ரிடமும்‌ விடைபெற்றுக்‌ 
கொண்டு வகத்திற்குத்‌ தவம்புரியச்‌ சென்றான்‌. 
அவன்‌ சென்றபின்‌ குலசேகரன்‌ தந்தையின்‌ பிரி 
விற்கு மிகவும்‌ இரங்கினான்‌. அமைச்சர்‌ அவனைத்‌ 
தேற்றக்‌ குலசேகரர்‌ ஒருவாறு கம்‌ வருத்தம்‌ நீங்கி. 
அரசாட்சிபுரியத்‌ தொடங்கினார்‌, அவரது ஆட்‌௫ியின்‌. 
£ழ்காடுமுழுவதும்‌ க்ஷேமமே தழைத்திருக்தது, சத்‌ 


12 குலசேகராழ்வார்‌ 


ருக்கள்‌ காலெடுத்‌ துவைக்கவும்‌ ௮ஞ்சியிருந்‌ தார்கள்‌. 
இங்கனம்‌ முடிதரித்த சல வருஷங்களுக்‌ கப்பால்‌ குல 
சேகர மஹாராஜன்‌ ஓர்‌ ௮ழகியைத்‌ தேடிக்‌ கடிமணம்‌ 
புரிந்துகொண்டார்‌. அவர்‌ தம்‌ பனைவியுடன்‌ எல்லா 
ஸுுகங்களையும்‌ ௮தநுபவித்து வந்தார்‌. நாளடைவில்‌ 
அவர்களுக்கு ஒரு பெண்ணும்‌ பிள்ளையும்‌ பிறந்தனர்‌. 
பிராட்டியே அரசனுக்குப்‌ புதல்வியாய்ப்‌ பிறந்தனள்‌. 
குலசேகரர்‌ ௮ப்‌ பெண்ணுக்கு இளை யென்றும்‌, புத்ர 
னுக்கு த்ருடவ்ரதன்‌ என்றும்‌ பேரிட்டு வெகு சிறப்‌ 
புடன்‌ சீராட்டி. வளர்த்து வந்தார்‌, 
3. ஆழ்வாரின்‌ விரக்திநிலை 

இங்கனம்‌ குலசேகரர்‌ சத்ருக்களின்‌ பயங்‌ 
கொஞ்சமு மில்லாமல்‌ செங்கோல்‌ செலுத்திவருகை 
யில்‌ பரமபதத்தில்‌ நித்யஸஇரிகளுடன்‌ நித்யவாஸம்‌ 
பண்ணியருளும்‌ பரந்தாமன்‌, மன்னனைத்‌ தம்‌ அடியவ 
ராக்கி அவருக்கு ஈற்பதம்‌ அளிக்கத்‌ திருவுளங்‌ 
கொண்டான்‌. மஹாவிஷ்ணுவின்‌ க்ருபையை அரசன்‌ 
பெற்றிருந்தார்‌. அதனால்‌ அவருக்குப்‌ பசவானிடத்‌ 
இல்‌ முதிர்ந்த பக்தி ஏற்பட்டுவிட்ட, அவர்‌ தம்‌ 
நாட்டிலுள்ள வித்வான்கள்‌ எல்லாரையும்‌ வர 
வழைத்து ஒரு பெரிய ஸ்பையைச்‌ கூட்டினார்‌. அந்த 
ஸயையில்‌ கூடிய பண்டிதர்கள்‌ முதற்கடவுள்‌ யார்‌ 
என்று ஆராய்ந்து, முடிவில்‌ திருமகள்‌ நாயகனே 
எல்லாத்‌ தெய்வங்களினும்‌ முதன்மையானவர்‌ என்று 
நிச்சயித்தார்கள்‌. அதுமுதல்‌ ௮சசரும்‌ ராஜபோகங்‌ 
களை வெறுத்தார்‌. தாம்‌ அநுபவித்த சேல்வம்‌ 
நற்கதி யடைதற்குப்‌ பேரிய தடையேன்று உணர்ந்தா ர்‌ 
அரசபோகம்‌ நிலையில்லாதது. கடவுளோருவரே 
அழிவில்லாத பெருஞ்‌ செல்வம்‌. ஆகையால்‌ மஹா 


குலசேகசாழ்வார்‌ 84 


விஷ்ணுவின்‌ திருவடிகளை எப்போதும்‌ தீ்யாநித்து 
வந்தால்‌ நல்லகதி யடைய வழியுண்ட. ௮.தனால்‌ அவர்‌ 
ஸ்ரீரங்கசா தனையும்‌ மற்றைய திருப்பதிகளில்‌ எழுச்‌ 
தருளி யிருக்கும்‌ எம்பெருமான்களையும்‌ ஸேவிக்க 
விருப்பங்கொண்டார்‌. அவர்‌ ஸ்ரீ ராமபிரானையும்‌ ஸ்ரீ 
சாஜகோபாலனையும்‌ தமது திருமாளிகையில்‌ விக்ரஹ 
மாக ஆராதித்துவந்தார்‌. ௮வர்‌ விஷ்ணு பக்தர்க 
ளிடம்‌ மிகவும்‌ ௮ன்பு பாராட்டி.வர்தார்‌. அவர்களுக்கு 
வேண்டிய தரவ்யம்‌ அளித்து ௮வர்களை ஆதரித்துக்‌ 
காப்பாற்றிவந்தார்‌. ௮வர்‌ மஹா பக்திமானாகையால்‌ 
திருமாலை ஸம்ஸ்க்ருதத்தில்‌ “முகுந்தமாலை' என்னும்‌ 
பாக்களைப்‌ பாடித்‌ துதித்தார்‌. அர்த நால்‌ பகவா 
னுடைய மஹிமையை அழகாய்‌ விவரிக்கிறது, அது 
பக்திரஸம்‌ நிறைந்து கேட்போர்‌ மனம்‌ உருகும்‌ 
வகையில்‌ அமைந்துள்ளது, முகுந்தமாலையைச்‌ 
. தினந்தோறும்‌ படுக்கையை விட்டு எழுக்கதம்‌ பாரா 
யணம்‌ செய்தால்‌ நாம்‌ கருதியதெல்லாம்‌ கைகூடும்‌ 
- படி பகவான்‌ அருள்புரிவார்‌. அ சசனாய்ப்‌ பிறர்‌ 
திருந்தும்‌ குலசேகரர்‌ பெரிய கல்விமானாகவும்‌ பக்தனா 
கவும்‌ விளங்கினார்‌. அதனால்தான்‌ ௮வர்‌ உலகத்திற்‌ 
குப்‌ பக்திமார்க்கக்தைப்‌ போதித்துப்‌ பெருமை 
யடைந்த அழ்வார்களுள்‌ ஒருவராய்ச்‌ சிறப்படை.ந்‌ 
தார்‌. 
4, ராமாயண ஈடபோடூ 

குலசேகரர்‌ தமக்கு ஒழிந்த கேரங்களில்‌ சிறந்த 
வித்வான்‌௧ள வரவழைத்து அவர்களிட மிருந்து 
ராமாயணம்‌; பாரதம்‌, பாகவதம்‌ முதலிய மஹா 
கதைகளைக்‌ கேட்டு ஆகந்த மடைவார்‌, ஸ்ரீராம 
னுடைய சரித ரத்தைக்‌ கேட்பதென்றால்‌ அவருக்குப்‌ 

த 


14 குலசேகராழ்வார்‌ 


ப்ரியம்‌ அதிகம்‌, வழக்கம்போல்‌: ஒருநாள்‌ ரா 
மாயண காலஷோேபம்‌ ஈடந்தது. கதை சொல்பவர்‌ 
சாமன்‌ ஷீதையுடனும்‌ தம்பி லக்ஷ்மணனுடனும்‌ 
காட்டில்‌ வாழ்ந்ததைப்பற்றிச்‌ சொன்னார்‌. “ராமன்‌ 
சூர்ப்பமகை யென்னும்‌ கொடிய அ௮ரக்கியின்‌ மூக்கை 
யறுத்துத்‌ தாரத்தி விட்டார்‌. ௮வள்‌ உடனே கரன்‌, 
தூஷணன்‌ முதலிய கொடிய ராக்ஷஸர்களிடம்‌ 
சென்று தனக்கு ராமன்‌ செய்து அவமானத்தைச்‌ 
சொல்லி முறையிட்டாள்‌. ௮வர்சள்‌ உடனே வெகு 
கோபங்கொண்டு பெரும்‌ படையையத்‌ திரட்டிச்‌ 
கொண்டு ராமபிரானை எதிர்க்க வக்தூவிட்டார்கள்‌. 
என்னசெய்வார்‌ ராமர்‌! தம்‌ மனைவி ஹவீதையைத்‌ 
தனித்துப்‌ பர்ணசாலையில்‌ விட்டு வைப்பது சரி 
என்னு எண்ணினார்‌. ஆகையால்‌ தம்‌ தம்பியாரை 
அவளுக்குக்‌ காவலாக வைக்தவிட்டுத்‌ தாம்‌ ஒருவர்‌ 
மட்டும்‌ தம்மை எதிர்க்கவர்சு ௮ரக்கருடன்‌ சண்டை, 


யிடச்‌ சென்றார்‌ ? என்று சொன்னார்‌, 


இதைக்‌ கேட்டதும்‌ குலசேகரருடைய மனம்‌ 
அடித்தது, ஸ்ரீ ராமபிரான்‌ அப்போதுதான்‌ அரக்க 
சோடு சண்டையிடச்‌ சென்றதாக நினைத்தார்‌. தனித்‌ 
அச்‌ சென்ற ராமபிரானுக்கு அரக்கரால்‌ என்ன 
கேடுவிளையுமோ என்று நடுங்கினார்‌. அவருக்கு ரா௯ஷ 
ஸார்பேரில்‌ அலாத்யமான மசேகோரபம்‌ ஜநித்தது/ 





அவருக்கிருந்த ராமபக்திக்கு அளவேயில்லை. அது 


ல்‌ ராமாயணம்‌ பல வர்ஷங்களுக்‌ ன்‌ நடந்த... 
ஷி கு ்‌ 


சென்பதையும்‌ மறக்‌ துவிட்டார்‌. அவர்‌ - சன்‌ ஸேனை 
களுடன்‌ .புறப்பட்டு ராமபிரானுக்கு உதவிபுரிய 
சிச்சயித்தார்‌. உடனே அவர்‌ தம்‌ மந்த்ரிகளைக்‌ கூப்‌ 


குலசேகராழ்வார்‌ 15 


பிட்டுத்‌ தமத ளைந்யங்களை த்‌ இரட்டி யுத்தத்திற்குத்‌ 
தயாராகும்படி கட்டளையிட்டார்‌, மந்த்ரிகள்‌ ௮ர௪ 
ருடைய நிலையைக்‌ கண்டு இதிலும்‌ அச்சமும்‌ ஏக்கமும்‌ 
அடைந்தார்கள்‌. தமத அசசருச்குப்‌ பைத்யம்‌ 
பிடி.த்‌.துவிடுமோ என்ற சலக்கம்‌ ஏற்பட்டுவிட்டது, 
அவரது தீர்மான த்தை எப்படி கிறுத்‌. தவ சென்று 
அவர்கள்‌ ஒன்று கூடி. அலோ'த்தார்கள்‌. மூடிலில்‌ 
அவர்கள்‌ ஒர்‌ உபாயத்தா ல்‌ குலசேகுரருடைய 


மனத்தை மாற்றிவிட்டார்கள்‌. 


அவர்கள்‌ செய்த சூழ்ச்சியின்‌ படி. இலர்‌ மன்ன 
வர்க்‌ கெதிரே வந்து ஈமஸ்சரித்து நின்றார்கள்‌. குல 
சேகரரும்‌ செய்தி யென்னவென்று வினவினார்‌. அவர்‌ 
கள்‌ மன்னவனை நோக்க, *: ஸ்ரீராமபிரான்‌ கரதூஷ. 
ணாதியசோடு தைர்யமாய்த்‌ தாம்‌ ஒருவராய்‌ யுத்தம்‌ 
செய்து அவர்களை முறியடி த்‌. வெற்றியோடு திரும்பி 
விட்டார்‌. ௮வர்‌ பர்ணசாலைக்கு ஜய2லராய்த்‌ இரும்‌ 
பியதும்‌, வீதாதேவியார்‌ அவருக்கு உபசாரம்‌ செய்து 
தேற்றினார்‌. அவருக்கு இனி சத்ருக்களின்‌ பய 
மில்லை? யென்று கூறினார்கள்‌. ௮தைக்‌ கேட்ட ஆம்‌ 
வாரும்‌ களிப்படைந்தார்‌. தாம்‌ இர்மாளித்‌ திருக்த 
ப்ரயாணத்தையும்‌ நிறுத்தினார்‌ 

௮ அமுதல்‌ சாமாயணஞ்‌ சொல்பவர்‌ ராம 
பிரான்‌ வெற்றியோடு புரிந்த செயல்களை மட்டும்‌ 
விரித்துக்‌ கூறுவார்‌, ௮வ ரடைந்த துன்பங்களைப்‌ 
பற்றிக்‌ கூறும்போது சுருக்கிக்‌ கூறிவந்தனர்‌. அதனால்‌ 
ஆம்வாருடைய மனமும்‌ கலக்கமற்‌ றிருந்தது. ராஜ 
கார்யங்களும்‌ செவ்வனே . நடைபெற்றன, ஒருகாள்‌ 


வழக்கமாய்‌ ப்ரஸங்கம்‌ செய்பவர்‌ வெளியூருக்குப்‌ 


6 குலசேகராழ்வார்‌ 


போகவேண்டி யிருந்தது. அதனால்‌ சாமாயண 
ப்‌ ரஸங்கம்‌ செய்வ தற்கு அவர்‌ தம்‌ குமாரரை ௮ ரண்‌ 
மனைக்கு அனுப்பியிருந்தார்‌. குமாரரோ ஆழ்வாரின்‌ 
ராம பக்தியின்‌ சிறப்பை அறியாதவர்‌. பிதாவும்‌, 
ப்சஸங்கம்ஈடத்தும்‌ விதத்தைப்பற்றி ஒன்றுஞ்சொல்ல 
வில்லை. ஆகையால்‌ அவர்‌ ஸ்ரீ வால்மீகி ராமாய 
ணத்தி லுள்ளதை மொழி பெயர்த்து ப்‌ரஸங்கிக்கத்‌ 
தொடங்கினார்‌. அன்றையதினம்‌ ராவணன்‌ ஸக்யாஹி 
வேஷம்பூண்டு ராமபிரா னில்லாத மையத்தில்‌ பர்ண 
சாலைச்கு வந்து வீதையை மாயமாய்‌ ஏமாற்றித்‌ தூக்‌ 
இச்‌ சென்ற விஷயத்தைப்பற்றிப்‌ புதியவர்‌ ப்ரஸக்கிக்‌ 
கத்‌ தொடங்கித்‌ தம்‌ கதையை வளர்த்தி ஹீதைக்கு 
நேர்ந்த ஆபத்தை விரித்துரைக்கலானார்‌, ஆழ்வார்‌ 
இக்‌ கதையைக்‌ கேட்டதும்‌ சிறி எழுந்தார்‌. ௮வ 
ருக்கு உண்டான கோபத்துக்‌ களவே யில்லை. அவர்‌, 
இந்த அரக்கனை நான்‌ சும்மாவிடுவதில்லை. இப்‌ 
போதே புறப்பட்டுக்‌ கடலைக்‌ கடந்து ௮ சக்கரெல்லோ 
சையும்‌ போரில்‌ தொலைத்துவிட்டுத்‌ திரும்புவேன்‌. 
பிராட்டியைக்‌ சகவர்ந்தவனைக்‌ கொல்லாமல்‌ விவ 
இல்லை. வீதையை மீட்டு ஸ்ரீராமபிரானிடம்‌ கரகம்‌ 
வரையில்‌ என்‌ மனத்திற்கு அமைத்‌ உண்டாகாது? 
என்று சொல்லி வாளுங்‌ கையுமாய்ப்‌ புறப்பட்டார்‌. 
தம்‌ ஸேனைகளைத்‌ திரட்டிக்கொண்டு லங்கையை 
சோக்கி ப்ரயாணமானார்‌. ராமபிரானுக்கு ஸஹா 
யம்‌ செய்யும்‌ பாக்யம்‌ பெற்றதற்காக அவர்‌ மன 
ன ரர அப்போது அவருக்குண்டான ஊக்கத்‌ 
திற்கும்‌ ளெர்ச்சிக்கும்‌ அளவே யில்லை. இவருடைய 
மனவுறுதியைக்‌ சுண்டு தேவர்க ளஞூட்பட யாவரும்‌ 
என்ன நேரிடுமோ என்று அச்சம்‌ கொண்டனர்‌, 


குலசேகராழ்வார்‌ 17 


ஆழ்வார்‌ கடற்கரையை அ௮டந்ததும்‌ அதனை நீர்‌ 
இக்கடந்து லங்காபுரிக்குச்‌ செல்லத்‌ தீர்மானித்தார்‌. 
அவர்‌ தைர்யத்தோடு ஜலத்தில்‌ இறக்கிவிட்டார்‌. ௮ங்‌ 
கிருந்த ஜனங்களுக்கு அவசைத்‌ தடுக்குக்‌ தணிவு 
பிறக்கவில்லை. ஆழ்வார்‌ கழுத்தளவினதான நீரில்‌ 
இறங்கி மேலும்‌ செல்லத்‌ அணிந்தார்‌ என்ன அகர்த்‌ 
தம்‌ விளையுமோ என்று யாவரும்‌ பயர்தனர்‌. ஆழ்வா 
ருடைய பக்தியைக்‌ கொண்டாடிப்‌ புகழ்ந்தார்கள்‌. 
அவருடைய பக்தியைக்கண்டு ராமபிரானும்‌ அவரைக்‌ 
காக்கத்‌ திருவுளங்கொண்டார்‌. ஆபத்துக்‌ காலத்தில்‌ 
தம்‌ பக்தர்களுக்கு அருள்‌ புரிவதிலேயே கருத்துடைய 
ராமபிரான்‌ ஹீதாதேவியோடும்‌, தம்பி லக்ஷமண 
சோடும்‌ ஆழ்வாரின்‌ எதிரில்வர்‌.து தோன்றிக்‌ காட்சி 
கொடுத்தார்‌. தாம்‌ ராவணனையும்‌ மற்றும்‌ அவனைச்‌ 
சேர்ந்த அரக்கர்‌ அனைவரையும்‌ கொன்று ஹீதையை 
மீட்டு வெற்றி பெற்ற விவரத்தை எடுத்துரைத்து 
ஆழ்வாரை ஸாந்தப்படுத்தினார்‌. சாமபிரான.து ஸ-௬ஈகங்‌ 
களையும்‌ அக்கங்களையும்‌ தம்முடையனவாகப்‌ பாவித்த 
ஆழ்வாரைக்‌ கரை: யேற்றி உடனே அவ்விடத்தி 
னின்றும்‌ தாசரதி மறைந்த விட்டனர்‌. இவ்வஇசயத்‌ 
தைக்‌ கண்ட தேவர்கள்‌ ஆழ்வாரை வணங்கி மலரை 
ஆகாயத்தினின்றும்‌ சொரிக்தனர்‌. மகாவிஷ்ணுவின்‌ 
அவதாரங்களில்‌ ஒருவரான ராமபிரானுடை.ய ஸுக 
அக்சுங்களில்‌ குலசேகரர்‌ மிகவும்‌ ஈடுபட்‌ டிருந்தார்‌. 
அதனால்‌ ஆழ்வாருக்குப்‌ * பெருமாள்‌ ' என்று ஒரு 
பெயர்‌ நிலைத்தது, 

5. பாகவத பத்தி 

குலசேகரர்‌ தம்‌ நகர்‌ நோக்கித்‌ இரும்பியபின்‌ 

முன்போல்‌ நாட்டைப்‌ பரிபாலஈாஞ்‌ செய்யும்‌ விஷ 


௫ 


16 குலசேகராழ்வார்‌ 


யத்தில்‌ தமது மனத்தைச்‌ செலுத்துவதில்லை. ஸ்ரீ 
ரங்க சேஷேத்ரத்தில்‌ ரங்கநாதன்‌ எழுந்தருளி யிருக்‌ 
கும்‌ சிறப்பைச்‌ சல வைஷ்ணவர்கள்‌ ஆழ்வாருக்குக்‌ 
கூறினார்கள்‌, அந்த வருத்தாந்தத்தைக்‌ கேட்டதும்‌ 
அவரது மனம்‌ கரைந்து உருகிய, அப்‌ பெரு 
மானைச்‌ சென்று ஸேவிக்கவேண்டு மென்னும்‌ ஆவல்‌ 
அதிகரித்தது. உடனே தம்‌ மந்த்ரிகளை கோக்க, 
“அமைச்சர்களே, கான்‌ திருவரங்கம்‌ சென்ன ஸ்ரீ ரங்க 
நாதனை லேவித்துவர விரும்புறேன்‌. நான்‌ போய்த்‌ 
திரும்பும்வரையில்‌ காட்டைச்‌ செவ்வையாய்‌ ஆட்சி 
புரிந்து வாருங்கள்‌” என்று சொல்லித்‌ தம்‌ பரிவாரங்க 
ஞூடன்‌ ப்‌ரயாணப்பட்டார்‌. அமைச்சர்கள்‌ ௮ரசரை 
எவ்வளவோ வேண்டியும்‌ ௮வர்‌ கொண்ட எண்‌ 
ணத்கசை இவர்களால்‌ மாற்ற முடியவில்லை. “அவர்‌ 
மனம்‌ செல்லும்‌ வழியே அவரைச்‌ செல்ல விட்டுவிட்‌ 
டால்‌ அவர்‌ ராஜ்யத்தைப்‌ பற்றிக்‌ கவனிக்கவே 
மாட்டார்‌. அதனால்‌ அ௮ராஜரிகம்‌ ஏற்படும்‌, அது 
நாட்டுக்குப்‌ பல தீமைகளை விளைக்கும்‌, ஆதலால்‌, 
அதற்கு இடங்‌ கொடுக்கலாகாது* என்று மந்த்ரிகள்‌ 
பலவிதமாய்‌ யோசனைசெய்அ பின்பு ஒரு முடிவிற்கு 


வச்தார்கள்‌. 


அவர்கள்‌ சல பாகவதரை ஆழ்வாரிடம்‌ அனுப்‌ 
பினார்சள்‌. அவர்கள்‌ ௮ரசனை அடைந்து, **“மன்னரே, 
உம்முடைய இஷ்டத்திற்கு விரோதமாக நடக்க நாங்‌ 
கள்‌ கனவிலும்‌ எண்ணமாட்டோம்‌. உங்களுக்கு 
சாஸ்தர வுண்மையை யெடுத்துக்‌ காண்பிக்கவே 
இங்கு வந்தோம்‌. ஆசையால்‌ நீர்‌ எங்களைப்பற்றி 
வேவறுவிதமாய்‌ கினைக்கவேண்டாம்‌. ' அவாவர்க்குள்ள 


குலசேகராழ்வார்‌ 10 


கடமைகளைச்‌ சரியாய்ச்‌ சேய்யலேண்டூமேன்று வேதங்‌ 
கள்‌ கூறுகின்றன. நீரோ அரசர்‌. அநேக கோடி ஜனங்‌ 
களைக்‌ காத்து அவர்களின்‌ க்ஷேமத்திற்குப்‌ பாபேடூம்‌ 
படி. கடவுள்‌ அரசர்க்குக்‌ கட்டளையிட்‌ டிருக்கிறார்‌. அக்‌ 
கடமையி லிருந்து தாங்கள்‌ தவறலாகாது. அரச னில்‌ 
லாத மாடம்‌, தாமரையில்லாப்‌ போய்கையும்‌, புருஷ. 
னில்லாத பேண்களும்‌ பேருமையடைய முடியாது. ஒரு 
வர்க்குரிய தோழிலை வேறோருவர்‌ சேய்வது கஷ்டம்‌. 
மந்த்ரிகள்‌ அரசர்க்கு ஆலோசனை சொல்வதற்கு மட்டும்‌ 
உபயோகப்படூவர்‌. அவர்கள்‌ ஆட்சிக்கு உரியவர்‌ அல்‌ 
லர்‌. அது நாட்டில்‌ கலஹங்களுக்கும்‌ பலவகைத்‌. தீமை 
களுக்குமே காரணமாகும்‌, ஆயினும்‌ உங்களுக்குத்‌ 
தெய்வபக்தி கூடாதென்பது எம்‌ கருத்தன்று, 
இருந்தவிடத்தில்‌ ஸ்ரீரங்கசாதனை தீயாகித்து நற்‌ 
சுதியடைதலே ஈன்று, அன்றியும்‌ திருமாலைப்‌ பூஜிப்‌ 
பதால்‌ உண்டாகும்‌ பலனைப்போல்‌ ஆயிரமடங்‌ கதிக 
மான பலனைத்‌ திருமா லடியார்களைப்‌ பூஜிப்பதால்‌ ஒரு 
வன்‌ பெறக்கூடம்‌. ஆசையால்‌ நீர்‌ கொண்டிருக்கும்‌ 
எண்ணத்தை மாற்றி அடியவர்களை ஆராதித் துவர்‌ 
தால்‌ அதுவே சிறந்த புண்யமாகும்‌” என்று கூறி 
அழ்வாசைத்‌ தேற்றினார்கள்‌. குூலசேகரரும்‌ வைஷ்ண 
வர்கள்‌ கூறுவது உண்மையே என்று தெளிந்தார்‌. 
அவர்‌ ஸ்ரீரங்கஞ்‌ செல்லவேண்டுமென்னு . மெண்‌ 
ணத்தை விட்டு விட்டு அதுமுதல்‌ பாசுவதர்களை த்‌ 
இரட்டி அவர்களை அராஇத்து : உபசரித்தலையே 
மேலாகக்‌ கொண்டார்‌, பாகவதர்கள்‌ அன்புடன்‌ 
உபசரித்து அவரிடமிருந்து சாஸ்தர வுண்மைகளைக்‌ 
கேட்டறிந்து மகா பக்திமானாய்‌ விளங்கினார்‌. அவ 
ருக்குச்‌ சிற்சில ஸமயங்களில்‌ ஸ்ரீரங்கஞ செல்லவேண்டு 


2௦ குலசேகராழ்வார்‌ 


மென்ற எண்ணக்‌ தோன்றும்‌. அச்சமயத்தில்‌ மர்‌ 
தீரிகள்‌ சல லவஷ்ணவர்களை அவரிடம்‌ அனுப்பு 


வார்கள்‌. உடனே ௮வசது மனம்‌ திரும்பிவிடும்‌. 
6. அமைச்சரின்‌ சூழ்ச்சி 


குலசேகரருக்கு இருந்த பாகவதபக்‌இியைக்‌ 
மேள்வியுற்றுப்‌ பல சாடுகளி லிருந்தும்‌ ஸ்ரீவைஷ்ணவர்‌ 
கள்‌ சேரநாடுவந்து சேர்க்சனர்‌. அவர்கள்‌ ௮ரச 
னஅ மர்யாதைகளையும்‌ ஸந்மானங்களையும்‌ பெற்று 
கோ்மமாய்‌ வாழ்ந்து வந்தார்கள்‌. அரசனது அபி 
மான த்தைப்‌ பெற்றிருக்தமையால்‌ அவர்களுக்கு ஒரு 
குறையுமில்லை. காளடைவில்‌ அர்காடு முழுவதும்‌ 
ஸ்ரீவைஷ்ணவர்கள்‌ மலிந்து இடந்தனர்‌, இவர்களுக்கு 
௮சசன்‌ செய்துவந்த சிறப்புக்களைக்‌ சண்ட அரண்‌ 
மனை உத்யோகஸ்தரிற்‌ சிலர்‌ அழுக்காறடைச்தனர்‌. 
பாகவதர்களின்‌ பெருமையையும்‌ செல்வாக்கையும்‌ 
எப்படித்‌ தொலைப்பதென்ற௮ யோ௫த்தார்கள்‌. 
பொருமை நசாளுக்குகாள்‌ வ்ருத்தியடைர்‌ துகொண்டே 
வர்தது. பணமென்னும்‌ பேய்‌ அத்‌ தீயோரைப்‌ 
பிடித்து ஆட்டத்‌ தொடங்கிற்று, அவர்கள்‌ ஸ்ரீவைஷ்‌ 
ணவர்களை அடியோடு ஒழிப்பதற்கு வகை தேடிக்‌ 
கொண்‌ டிருந்தார்கள்‌. அரசனுக்குத்‌ தெரியாமல்‌ 
அவர்கள்‌ பாகவதர்களைத்‌ தாஷித்தும்‌ கடுமையாசு 
ஈடத்தியும்‌ வந்தார்கள்‌. முடிவில்‌ ௮வ்‌ வுத்யோகஸ்‌ 
தீர்கள்‌, அவர்களுடைய ஹிம்ஸைகளைப்‌ பொறுமை 
யோடு ஸஹித்துக்கொண்டிருந்கத அடியவரின்மீதா 
அபாண்டமான பழியொன்றைச்‌ சுமத்தி அரசரைக்‌ 
கொண்டே அ௮வசை காட்டினின்றும்‌ அரத்திவிடத்‌ 
தீர்மானித்தார்கள்‌,. 


குலசேகசாழ்வார்‌ 21 


- குலசேகரர்‌ ராமபிரானிடத்தில்‌ பக்தி மிகுந்த 
வர்‌. அவர்‌ ஸ்ரீராமர்க்குத்‌ தனந்தோறும்‌ பூஜை 
செய்வித்து வருவார்‌. ஸ்ரீராமகவமி உத்ஸவத்தை: 
அவர்‌ வெகு சிறப்போடும்‌ பாகவதர்களைக்‌ கொண்டு 
நடத்தி வந்தார்‌. ஸ்ரீராமநவமி தினத்தன்று உத்ஸவத்‌: 
தின்‌ சிறப்பை இத்தன்மையதென்று சொல்லி முடி. 
யாது, பல்லாயிரக்‌ கணக்கான ப்.ராமணர்கள்‌ வந்து 
கூடினார்கள்‌. அவர்சளிடம்‌ பகைமைகொண்‌ டிருந்த: 
மர்தரிகள்‌ அவர்களுக்குத்‌ தீங்குபுரிய அ௮ச்தினமே 
ஏற்ற தனம்‌ என்று கொண்டனர்‌, பெருமாளின்‌ திரு 
வாபரணங்கள்‌ வைக்கப்பட்‌ டிருந்த பெட்டியினின்‌ 
வும்‌ ஒரு விலையுயர்ந்த ஈவரத்ன ஹாரத்தை மந்த்ரி 
கள்‌ அரசனுக்குத்‌ தெரியாமல்‌ எடுத்து ஒளித்தா 
வைத்து விட்டார்கள்‌. திருமஞ்ஜன காலத்தில்‌ ப்ரா 
மணர்கள்‌ ஈகையைப்‌ பெட்டியிற்‌ காணாமல்‌ கடுங்கினார்‌ 
கள்‌. அவர்கள்‌ பயத்தோடுஞ்‌ சென்று அரசனைக்‌ 
கண்டு வணக்கமாய்‌ ஈகை களவுபோன விஷயத்தை 
அறிலித்தார்கள்‌. அதைக்கேட்ட ௮ரசர்‌ கலங்கி 
மந்த்ரிகளை விசாரித்தார்‌. . மந்த்ரிகள்‌ தைர்யமாய்‌ 
முன்வந்து, **திருவாபரணப்‌ பெட்டியைத்‌ தினந்தோ 
றும்‌ திறப்பவர்‌ இப்‌ பாசவதர்களே, ஆசையால்‌ 
அதைப்பற்றிய விஷயம்‌ அவர்களுக்குத்‌ தெரியுமே 
யன்றி வேறெவர்க்குந்‌ தெரியாது, ஈநசையை அவர்‌ 
களே களவாடி யிருக்கவேண்டும்‌. ௮து அவர்களை 
விட்டு வேறெங்கும்‌ போவதற்கு . வழியில்லை. ௮ள 
வுக்குமீறி அவர்களுக்‌ கிடங்கொடுத்ததால்‌ இக்‌ களவு 
நடர்தஅ. அவர்களைப்‌ .பிடித்துத்‌ தண்டித்தால்‌ 
களவு தானே வெளிவரும்‌. இல்லாவிட்டால்‌ புல 
னென்றும்‌ ஏற்படா, இப்‌ பாபிகள்‌ பாகவதம்‌ 


22 குலசேகராழ்வார்‌ 


'ோபோல்‌ வேஷம்‌ பூண்டு நடித்துவர்து ஸமயம்‌ நேர்ந்த 
போது இக்‌ கார்யத்தைச்‌ செய்யத்‌ அணிந்தார்கள்‌. 
சிறிதும்‌ தயை காட்டாது நெருக்கிக்‌ கண்டித்தே 
இவர்கஸிட மிருந்து நகையைப்‌ பெறவேண்டும்‌. வேறு 
வழியில்லை” என்று கூசாமல்‌ மொழிந்தனர்‌. 

7. பாம்புக்‌ குடத்திற்‌ கையிட்டூபப்‌ பாகவதர்‌ 

மஹிமையை அறிவித்தல்‌ 

இம்‌ மொழிகளைக்‌ கேட்டுக்‌ குலசேகர மன்னன்‌ 
மிகவும்‌ கோபங்கொண்டார்‌. அவர்‌ கண்கள்‌ சிவந்‌ 
தன, அவர்‌ தம்‌ மந்த்ரிகளை வெகுண்டு நோக்க, 
**மந்த்ரிகளே, உங்கள்‌ பேதைமையை என்னென்று 
சொல்வது !' களவைக்‌ சண்டுபிடித்துக்‌ குற்றவாளி 
யைத்‌ தண்டிக்கும்‌ வகையை ஆராயாமல்‌ பழி 
"ஒருபக்கம்‌ பாபம்‌ ஒருபக்கம்‌ என்பதுபோல்‌ இக்‌ 
குற்றத்தை பாகவதர்களின்‌ மீத சுமத்தினீர்கள்‌. 
எனக்கு இப்படிப்பட்ட ஆலோசனை சொல்லிப்‌ புத்தி 
புகட்டவோ நீங்கள்‌ ஏற்பட்டீர்கள்‌ ? உங்களைத்‌ துணை 
யாகக்‌ கொண்டு நான்‌ புரிர்துவரும்‌ செங்கோன்மை 
ஈன்று! ஈன்று! கொலைத்தொழில்‌ பாபமென்‌ றஞ்‌ 
யே ரான்‌ உமது காவைத்‌ அணியாது இதுகாறும்‌ 
பொறுமையுடன்‌ இருந்தேன்‌. இதோ. பாருங்கள்‌ ; 
நான்‌ இப்‌ பாகவதர்கள்‌ கிரபராதிக ளென்று உங்கள்‌ 
ஸந்தேஹம்‌ தெளியும்படி. காட்டுகிறேன்‌. அவர்கள்‌ 
ஒரு பாபமு மறியாத உத்தமர்களென்று நான்‌ ஸத்யம்‌ 
பண்ணுறேன்‌ ?? என்று சொல்லி கொடிய விஷராக 
மொன்றைப்‌ பிடித்து ஒரு குடத்திலிட்டு அதைக்‌ 
கொணரும்படி கட்டளையிட்டார்‌. 

அரசனது ஆணையைக்கடக்க அஞ்சி மந்த்ரிகளும்‌ 
கடுக்கத்தோடுஞ்‌ சென்று ஒரு வேடனைக்கொண்டு 


குலசேகராழ்வார்‌ 23 





குலசேகரர்‌ பாம்புக்‌ குடத்தில்‌ கையிடப்போதல்‌ 


24 குலசேகராழ்வார்‌ 


பாம்பைப்‌ பிடித்துக்‌ குடத்திலிட்டு ஸபையில்‌ 
கொண்டுவந்து வைத்தார்கள்‌. ௮ரசர்‌ அங்குக்‌ கூடி. 
யிருந்த அமைச்சர்‌ முதலியோரை நோக்‌இ, “இதோ 
கான்‌ இவர்கள்‌ நிரபராதிக ளென்று தப்த பண்ணு 
இறேன்‌. கான்‌ சொல்வது மெய்யோ பொய்யோ 
என்பதை நீங்கள்‌ அறிய: விரும்புவீராயின்‌ இதோ 
இருக்கும்‌ பாம்புக்‌ குடத்தைத்‌ திறந்து அதில்‌ என்‌ 
கையை நுழைப்பேன்‌, நான்‌ கூறுவது நிஜமாயின்‌ 
இப்‌ பாம்பு என்னைத்‌ தண்டிக்‌ கொல்லாது, நான்‌ 
சொல்வதுபோலன்றி இப்பாகவதரே இச்‌ களவிற்குக்‌ 
காரணமாயிருச்கும்‌ பக்ஷத்தில்‌ ௮து விஷத்தைக்கக்கி 
என்‌ உயிரைக்‌ சவரும்‌'”? என்னு சொல்லி ௮க்‌ குடத்‌ 
தில்‌ கையிட்டார்‌. ௮ப்போது அங்குக்‌ கூடியிருக்‌ தவர்ச்‌ 
இருந்த பயத்தை இவ்வளவென்னறு சொல்ல முடியுமா? 
ஸத்யத்திற்குக்‌ கட்டுப்பட்ட ௮ரவம்‌ ஆழ்வாருக்கு 
ஒரு தீங்கும்‌ விளைக்காது ௮வர்‌ கூறியது உண்மையே 
என்று அங்கிருந்த யாவர்க்கும்‌ தெளிவாய்க்‌ சாட்‌ 
டியது, இவ்‌ வதிசயத்தைக்‌ கண்ட மந்த்ரிகள்‌ வெட்‌ 
இத்‌ தலை குனிந்தார்கள்‌. அவர்கள்‌ தாம்‌ ஆராயாது 
செய்த பிழைக்காக இரங்கி வருத்த முற்றார்கள்‌, 
அவர்கள்‌ உடல்‌ ஈடுக்கததுடன்‌ ஓடோடியுஞ்‌ சென்று 
தாங்கள்‌ திருடி ஓளித்துவைத்திருந்த நகையைக்‌ 
கொண்டுவந்து மன்னனிடம்‌ சேர்ப்பித்தனர்‌. ௮வ 
ரத திருவடிகளில்‌ விழுக்து பணிக்‌, “அரசே, தங்க 
ஞூடைய மஹிமையைச்‌ கிறிதும்‌ அறியாது எங்கள்‌ 
மடமையால்‌ இக்‌ கொடும்‌ தொழிலைப்‌ புரிந்து பழி 
யைப்‌ பார்ப்பனர்மீது. சுமத்தினோம்‌.. காங்கள்‌ இப்‌ 
பாபத்தினின்றும்‌ உய்யும்வகை யாதென்‌ நறியோம்‌. 
என்‌ செய்வோம்‌ 1 எங்களைக்‌ காத்அப்‌ பொறுத்‌ தரு 


குலசேகராழ்வார்‌ 25 


ள்ல்வேண்டும்‌. எம்போலும்‌ பாபியரும்‌ உண்டோ? 
பாகவதர்களிடம்‌ ௮பசாரப்பட்ட நாங்கள்‌ தப்புவ 
தெப்படி? சாங்களே தண்டனைக்‌ குள்ளாக வேண்டிய 
வர்கள்‌." இப்‌ பாகவதோத்தமர்கள்‌ மஹா புண்ய 
வான்கள்‌, ஒரு பாபமு மதியாத கற்குண சீலர்கள்‌”: 
என்று தாம்‌ பொருமையால்‌ செய்த சளவை ஓப்புக்‌ 
கொண்டார்கள்‌. ்‌ ர 

இவர்‌ உசைகேட்ட “மன்னவர்‌ அவர்களுக்காக 
மிகவும்‌ வருந்தினார்‌. சான்றோர்க்‌ கழகு போறுமையே 
யன்றோ? ஆகையால்‌ குலசேகரர்‌ மந்த்ரிகளைக்‌ கருணை 
(யோடு நோக்க, *பசுவான்‌ இப்‌ பாகவதர்‌ மூலமாய்‌ 
உங்களுக்குப்‌ புத்தி புகட்டினார்‌. ஆகையால்‌ நீங்கள்‌ 
உங்கள்‌ ஆயுள்‌ உள்ளவரை அவர்களை வணங்கித்‌ 
தொண்டுசெய்து அவர்‌ க்ருபைபெற்று நற்கதியடைய 
முயலவேண்டும்‌, நீங்கள்‌ அவர்களுக்கு விரோதமாய்ச்‌ 
்‌ செய்தது, அவர்களின்‌ பேருமையை முன்னிலும்‌ 
மேன்மையாக நாடெங்கும்‌: அறிவித்தது. இப்பாகவதர்‌ 
களை உபாஸித்தே பகவானது அருளுக்குப்‌ பாத்ரராக 
வேண்டம்‌. ஆகையால்‌ நீங்கள்‌ இனிப்‌ பாகவதாப 
சாசத்திற்கு அஞ்சி நற்‌. கர்மங்களைச்‌ செய்து பிழை 
யுங்கள்‌!” என்று உபதேத்தார்‌. அவர்களும்‌ அவர்‌ 
இமாழிப்படியே ஈடந்.து நற்கதி யடைந்தார்கள்‌. 


8. ஸ்தல யாதீரையும்‌ பரமபத ப்ராப்தியும்‌ 

. இவ்விதம்‌ ஆழ்வாருடைய பெருமையும்‌ புகழும்‌ 
காடெங்கும்‌ பரவி ௨ எங்கும்‌ வைஷ்ணவமதமே த்ழைத்‌ 
'ேரங்கிற்று, அவர்‌ ௮ரச ஸருகங்களைத்‌ இறந்து 
சிவர தர்சனஞ்‌ 'செய்ய வீரும்பினார்‌. தமது. மகனாண்‌. 
.த்ருட வ்ரதன்‌ தோள்மீது பூபராக்சை பிறக்கி, அவ 


26 குலசேகராழ்வார்‌ 


னுக்கு முடிசூட்டி காட்டை அவனுக்களித்து ஆழ்வார்‌ 
ஸ்ரீரங்கம்போய்ச்‌ சேர்ந்தார்‌. அங்கே ௮ ரவணையில்‌. 
வீற்றிருக்கும்‌ நம்பேருமாளை மேவித்து. அசந்த: 
மடைந்தார்‌, ௮வர்‌ தம்‌ புத்ரியோடும்‌ ஸ்ரீ ரங்க த்தில்‌. 
வாஸஞ்‌ செய்கையில்‌ அப்பெண்‌ விவாகபருவத்தை 
அடைந்தாள்‌. அவள்‌ .ஸரீ ரங்கக£ தனைத்‌ தவிர 
வேறெவரையும்‌ மணம்புரிய விரும்பவில்லை. பல்ல 
மனம்‌ ஸ்ரீ ரங்கசாதனிடம்‌ அழுந்திக்‌ கிடந்தது. 
அவளது காதலை உணர்ந்த பெருமானும்‌ ௮வளுடைய: 
ப்ரார்த்தனைக்கு இணங்கினார்‌. ஆழ்வார்‌ ௮வளை ௮ப்‌. 
பெருமானுக்கு மணம்‌ முடித்துக்கொடுக்க அவரும்‌ 
க்ருபையோடும்‌ ௮வளை அங்கேரித்‌ தருளினார்‌. ஆம்‌. 
வாரும்‌ ஸந்துஷ்டராய்ப்‌ பெருமாளை ஸேவித்துக்‌ 
கொண்டே ௮ந்த ஸ்தலத்தில்‌ சிலகாலம்‌ வாஸஞ்‌. 
செய்துகொண்‌ டிருந்தார்‌. 


பின்னர்‌ ஆழ்வார்‌ பகவான்‌ திருக்கோயில்‌: 
சொண் டெழுர்தருளியிருக்கும்‌ படட தல்கதக்த்‌ 
யாத்ரைசெய்ய விரும்பினார்‌. அவர்‌ .ஸ்ரீ ரங்கத்தி 
னின்றும்‌ புறப்பட்டு, திருப்பதி, அயோத்தி, சித்ரகூ. 
டம்‌, 'திருக்கண்ணபாம்‌, திருமாலிருஞ்சோலை முதலிய 
ஸ்தலங்களுக்குச்‌ சென்று ௮வ்‌ விடங்களிலுள்ள எம்‌: 
பெருமான்களை ஸேவித்து இன்பமடைந்தார்‌. -௮வர்‌ 
ஸம்ஸ்க்ரு தத்தில்‌, “*முகுந்தமாலை'” என்னும்‌ ப்பர்‌ 
தம்‌ இயற்றியதுபோலவே, தமிழிலும்‌ ஸ்ரீராமபிரானது 
மஹிமைகளைப்‌ புகழ்ச்து அற்புதமான பாடல்களால்‌, 
“பெருமாள்‌ திருமோழி?” என்னும்‌ ஒர்‌ அரிய நாலை: 
இயற்றி உலகத்தார்க்கு ஈலம்‌. புரிந்தார்‌. முடிவில்‌: 
அவர்‌ ப்ரஹ்ம தேசம்‌ என்னும்‌ ஈகரை அடைந்தார்‌. 


குலசேகராழ்வார்‌ ஜெ 


அல்லி டத்தில்‌ ௪ முந்‌ தருளி யிருந்த ஸ்ரீ பட வணவ்றதற்‌ 
பெருமாளுச்கு வெகுகாலம்‌ திருப்பணிகள்‌ செய்து 
கொண்‌ டிருந்து பின்‌ பரமபதம்‌ அடைந்தார்‌. இவ 
ரைப்போல்‌ காழும்‌ பக்தியும்‌, பொறுமையும்‌, ஆசை 
யின்மையுங்‌ கொண்டிருந்தால்‌ மகாவிஷ்ணுவின்‌ 
க்ருபையைப்‌ பெற்று மேன்மை யடைதல்‌ எனி: 


தன்றோ? 





8 ்‌ ட 
மிரர்ற்கம்‌ வந்‌ 416 கேகந்ர ரதத, நி௨மக8. -- 1925 (4) 


பக்த சிரோமணிகள்‌ சரித்திரச்‌ சுருக்கம்‌ 


சங்கராசாரறியார்‌ ட ஸ்ட ௨.00 ௦ 
இராமானுஜர்‌ எடு 2 ட. ம்‌ 
தாயுமானவர்‌ ட்டு இ ரு. இ 
சம்பந்தர்‌ கரி க்சி வடு ஒல்‌ 
திருகாவுக்கரசர்‌ ர்க ன்‌ க ர ௩ 
சுந்தரமூர் த்திகள்‌ ரஸ வரத ஷி டம்‌ ௫ 
மாணிக்கவாசகர்‌ க்க ஷட்‌. ம. இ 
நம்மாழ்வார்‌ க ர. 
திருமங்கை மன்னன்‌ ... கடு ௦ ௪௦ 
.கூலசேகராழ்வார்‌ டக்‌ க்‌ உமி இடு 
இருப்பாணாழ்வலார்‌.... ன்‌ உ (துச்சில்‌) 
மதரகவிகள்‌ ல லி ்‌ ன 

தொண்டாடிப்பொடி ஆழ்வார்‌ ... ன 

.நத்தனார்‌ 2 ட்டு ட. உ4௦ 
திருவெண்காடர்‌ 4 2 ஒடி தடு 
மார்க்கண்டேயர்‌ ர த்‌ ௦ 2 6 
அருவ பிரஹ்லாதர்‌ .. ன ள்‌ ் (அச்சில்‌) 


மர்‌ நாதமுனிகள்‌ ... ௧4 


